@ 


தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ .4 . 00 காசு . 


நாடு 


Y 


தமிழ்நாடு அரசிதழ் 


யாம் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மெயே வெல் 


வல்லும் 


எண் 42 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 18 , 2017 
ஐப்பசி 1 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 44(4) - ன் கீழ் செயல்படாத சங்கங்கள் பெயர் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டது குறித்த அறிவிக்கை . 

ந. க . எண் 2461/ ஆ 2 / 2016 ) 
தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 27/1975 பிரிவு 16(3)( ஆ )- ன்படி ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யவேண்டிய 
அறிக்கைகளை தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலான ஆண்டுகளாக தாக்கல் செய்யாத சேலம் ( கிழக்கு ) பதிவு 
மாவட்ட வரம்பிற்குட்பட்ட 2001- ம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கீழ்கண்ட சங்கங்கள் பிரிவு 44(3)(ஆ ) - ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக 
கருதப்பட்டு தமிழ்நாடு அரசிதழ் பதிவு எண் 41 - ன்படி 06 - 04 - 2016 அன்று அறிவிப்பு பிரசுரிக்கப்பட்டது . அறிவிப்பு வெளியிடப்பட்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் கலைப்பு குறித்து ஆட்சேபணைகள் சம்மந்தப்பட்ட சங்கங்களிடமிருந்து பெறப்படாத நிலையிலும் 
இதற்கு மறுக்கத்தக்க காரணங்களும் , ஆதாரங்களும் தெரிவிக்கப்படாததாலும் சங்க பதிவுச்சட்டம் பிரிவு 44(4) ன்படி சங்க பதிவேட்டிலிருந்து 
பெயர் நீக்கம் செய்யப்பட்டது . இந்த அறிவிப்பு வெளியானது முதல் ஓராண்டுக்குள் சங்கப்பதிவுச்சட்டம் பிரிவு 44(5ன் கீழ் 
பதிவுத்துறைத்தலைவர் சென்னை - 28 அவர்களுக்கு மேல்முறையீடு செய்துகொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


29/ 2001 


31 / 2001 


32/2001 


33/2001 


நீயூஜெசிகா விளையாட்டு நலச்சங்கம் , 140 , மூங்கப்பாடி தெரு , குகை , சேலம் - 6 . 
ஓதியத்தூர் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் , ஓதியத்தூர் அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா,, 

சேலம் மாவட்டம் . 
ஆத்தூர் வட்ட கருவேப்பிலை சாகுபடியாளர்கள் நலச்சங்கம் , நெ . 105 , எஸ் . ஆர் . காம்ப்ளக்ஸ் , 

ஆட்டுபண்ணை அஞ்சல் கூட்டுரோடு , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தெற்கு தியாகனூர் குறிஞ்சி இளைஞர் மன்றம் , க .எண் . 2 /110 , தெற்கு தியாகனூர் , ஆத்தூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
பெத்தநாயக்கன்பாளையம் பனை ஏரி ஆயக்கூட்டு விவசாயிகள் நலச்சங்கம் , 32 , தெப்பக்குளம் 

தெரு , எருமசமுத்திரம் கிராமம் , பெத்தநாயக்கன்பாளையம் , ஆத்தூர் வட்டம் , சேலம் . 
சேலம் மாவட்ட வெற்றிலை செடி உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் , 12/ 36 , புதிய கல்லாநத்தம் 

ரோடு , முல்லைவாடி , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 


34/2001 


35 / 2001 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T- Sup .) ( 42 ) - 1 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


36/ 2001 


தலைவாசல் வட்டார கோழிப்பண்ணையாளர்கள் நலச்சங்கம் , 18 , பஸ் நிலையம் , தலைவாசல் 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் காலணி தயாரிப்பாளர் மற்றும் தோல் பதனிடுவோர் நலச்சங்கம் , 121 , ஆண்டிப்பட்டி , 

குகை சேலம் - 6 . 


37/ 2001 


38/ 2001 


39 / 2001 


40/ 2001 


சேலம் மாவட்ட ஸ்ரீசிவசக்தி நெசவாளர் நலச்சங்கம் , 213 , பெரியார் நகர் , கருமாரியம்மன் கோவில் , 

அம்மாப்பேட்டை , சேலம் - 3 . 
சேலம் மாவட்ட சமூக விழிப்புணர்வு மற்றும் ஆதரவற்றோர் நலச்சங்கம் , க .எண் . 4/195 , எம் . ஜி . ஆர் 

நகர் , பெரியபுத்தூர் ( அநி) , சேலம் - 10 . 
ஆத்தூர் உதவிக்கரங்கள் சமூக தொண்டாற்றும் நலச்சங்கம் , க . எண் . 202 / 2பி , சந்தோசபுரம் 

( சக்திநகர்) , நரசிங்கபுரம் , எதிர்புறம் , இரயில்வே கோர்ட்டர்ஸ் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
வலசையூர் கைத்தறி நெசவாளர்கள் நலச்சங்கம் , வலசையூர் அஞ்சல் , சுக்கம்பட்டி , சேலம் - 122 . 
கேளையூர் கிராம நலமுன்னேற்ற இளைஞர் நற்பணி மன்றம் , கேளையூர் கிராமம் , மாரமங்கலம் 

அஞ்சல் , ஏற்காடு தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
வேப்படி பாலக்காடு இளைஞர் நற்பணி மன்றம் , வேப்படி பாலக்காடு , கெங்கவல்லி தாலுக்கா , 

சேலம் . 


41 /2001 


42/ 2001 


43/ 2001 


44 / 2001 


45/ 2001 


ஸ்ரீ வைணவ ஆண்டாள் சபை , 306 , ராணிபேட்டை , சுமதிபவர் பிரஸ் , ஆத்தூர் - 102 . 
ஆணையம்பட்டி வட்டார மகளிர் முன்னேற்ற நலச்சங்கம் , க . எண் . 2/8 , வடக்கு வீதி , ஆணையாம்பட்டி 

அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சூரிய ஒளி உபகரணங்கள் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் நலச்சங்கம் , 37 , திருச்சி மெயின் 
ரோடு , சேலம் - 6 . 


46/ 2001 ) 


47/ 2001 


சேலம் குகை கைத்தறி ஜவுளி தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் , 34 , தொல்காப்பியர் தெரு , குகை , 

சேலம் - 6 . 


48 / 2001 


49/ 2001 


50/ 2001 


51/ 2001 


நேசப்பறவைகள் நண்பர்கள் நற்பணி மன்றம் , நெய்யமலை அஞ்சல் , தும்பல் , ஆத்தூர் வட்டம் , 

சேலம் . 
WU - SHU Association of Salem District, 139 , பி .ஜி . ஆர் லைன் கிராஸ் ரோடு , லைன் மேடு , 

சேலம் . 
பாரதியார் நண்பர்கள் முன்னேற்ற நலச்சங்கம் , 3/185 , சங்ககிரி மெயின் ரோடு , கொண்டலாம்பட்டி 

அஞ்சல் , சேலம் - 10 . 
மானூர்குல கொங்கு தேவாங்க ஸ்ரீமாதேஸ்வரன் இறைபணி மன்றம் , பெரியகிணறு தெரு, 

அம்மாப்பேட்டை , சேலம் . 
புத்திரகவுண்டன்பாளையம் இளம்புயல் இளைஞர் நற்பணி மன்றம் , புத்திரகவுண்டம்பாளையம் அஞ்சல் , 

சேலம் மெயின் ரோடு , ஆத்தூர் , சேலம் - 119 . 
Attur Taluk Alukkumavu Merchants Welfare Association , 20 , Kalamegam Street , Attur , Salem . 
வீராணம் ஏரி & வாய்க்கால் நீர் உபயோகிப்பாளர்கள் சங்கம் , வீரகனூர் அஞ்சல் , கெங்கவல்லி 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தலைவாசல் நேசக்கரங்கள் இளைஞர் நற்பணி மன்றம் , 41/ எப் , கிழக்கு தெரு , 2 - வது வார்டு , 

தலைவாசல் , சேலம் - 112 . 


52 /2001 


53/2001 
54/ 2001 


55/ 2001 


சேலம் ( கிழக்கு) , 
2017 ஜூலை 31 . 


செ . சுபிதாலட்சுமி , 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம் ). 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44( 3) - ன் கீழான அறிவிக்கை . 

(ந . க . எண் 6088/ ஆ 4/2015 ) 
வரிசை சங்கங்களின் 
எண் . பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் . 


( 2 ) 


( 3 ) 


" தமிழக கலை மன்றம் " 23 - 1 , உடுமலை சாலை , தாராபுரம் . 


2 


1 


46 /1975 

1/ 1983 

/1983 
69/1991 


" அரிசன நில கிராம முன்னேற்ற சங்கம் , வீரபாண்டி " 6/69 , வீரபாண்டி , திருப்பூர் - 5 
" G . No . 1 . பூளவாடி விமன் வீவர்ஸ் சொசைட்டி " - பஞ்சாயத்து அலுவலகம் . 


76/1994 


" கணியூர் பொது கலாசு தொழிலாளர் நல சங்கம் " - மஸ்தான் பில்டிங் , மெயின் ரோடு , 

கணியூர் . 


68/1996 


" விசாகம் பவுண்டேசன் அக்ரிகல்சுரல் ரூரல் டெவலப்மெண்ட் " - சொசைட்டி , பாலாஜி . 


198 /1997 


" பெரிய பொது மகளிர் மேம்பாடு திட்ட ஆயுத்த ஆடை தயாரிப்பாளர் சங்கம் " . 


148/ 2000 


பனியன் உரிமையாளர்கள் அசோசியேசன் " - 12 , கரியகவுண்டர் வீதி , 


"திருப்பூர் செகண்ட்ஸ் 

காதர்பேட்டை . 


57/2003 


"உடையார்பாளையம் அன்னை தெரசா மகளிர் சுய உதவிக்குழு " - 1625 . 
" சொர்ணபுரி என்கிளேவ் குடியிருப்போர் நல சங்கம் " - சொர்ணபுரி என்கிளேவ் , 15 . 


109/ 2004 


137 /1997 


" கூட்டியன் குலம் பயின்டால் கோத்திரம் அயிலம்மன் கோவில் அறக்கட்டளை " - 164/13 , 

சின்னவளாவாடி , வாளவாடி (Po) . 


109/1998 


" கடத்தூர் மைல்பத்து பழைய அமராவதி ராஜ வாய்க்கால் விவசாயிகள் சங்கம் " - வாய்க்கால் 

தோட்டம் , கடத்தூர் . 


29/ 2004 


" அமராவதி பிரதான வாக்கால் பாசன கோட்டம் எண் A1 ( 0. 4. 260 முதல் 5 .3 .600 மைல் வரை ) 

பாசன விவசாயிகள் சபை " . 


44 /2004 


" பூளவாடி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சேவா சங்கம் " - 2/ 15 , அங்காளம்மன் கோவில் 

வீதி , பூளவாடி , உடுமலை ( வ ) . 


58/ 2004 


" தாமரை மகளிர் சுயஉதவிக்குழு உடையார்பாளையம் " - 1657 , கிழக்கு தெரு , உடையார்பாளையம் , 

காரத்தொழுவு , உடுமலை (வ ) . 


10/ 2005 


63 /2005 


111/2005 


"திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் " - 153 , யுனிவர்சல் தியேட்டர் , வாலிபாளையம் மெயின் 

ரோடு , திருப்பூர் . 
" திருப்பூர் வட்டார போக்குவரத்து ஆலோசகர்கள் சங்கம் " - 22A , PRM பில்டிங் , 772 , காமராசர் 

ரோடு , திருப்பூர் - 4 . 
" சொர்ணபுரி அவென்யு குடியிருப்போர் நல சங்கம் " - 27 , சொர்ணபுரி அவின்யு , 15 , 

வேலம்பாளையம் , திருப்பூர் . 
" இண்டோ அலோபதிக் மாற்று முறை மருத்துவர்கள் கூட்டமைப்பு " - 1/261 , தீப்தி கிளினிக் , 

போயம்பாளையம் , பூலுவபட்டி , திருப்பூர் - 2 . 
"திருப்பூர் மாவட்ட பழங்குடியினர் இந்து காட்டு நாயக்கன் நலச்சங்கம் " - கொண்டையம்மன் 

கோவில் வளாகம் , பெருமாள் புதூர் , சாமராயப்பட்டி , உடுமலை ( வ ) . 


33/ 2006 


55/ 2006 


20 


62/2006 


" Sayapattarai Palamangalam Village Forest Council " - பால மங்கலம் கிராமவனக்குழு , அமராவதி 

நகர் , உடுமலை ( வ ) . 


71/2006 


" திருப்பூர் விறகு கமிசன் வியாபாரிகள் சங்கம் " - 23/14 , கதிர்நகர் முதல் மாடி , காங்கயம் 

மெயின் ரோடு , திருப்பூர் - 4 . 


81 /2006 


"திருப்பூர் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவ சமாஜம் " - கோடி சுவாமிகள் நினைவாலயம் , காவிலிபாளையம் 

ரோடு , சிறுபூலுவபட்டி , திருப்பூர் . 


DTP - VI- 1 ( T - Sup . ) ( 42) - 1a 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


1 / 2011 


" Mangalam Textile Training Centre Association" - 309 பல்லடம் மெயின் ரோடு , 63 . 

வேலம்பாளையம் , பல்லடம் ( வ ) . 


2 / 2011 


3/ 2011 


" திருப்பூர் மாவட்ட பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் " - நீதிமன்ற வளாகம் , திருப்பூர் - 1 . 
" கோமங்கலம்புதூர் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் குழு கூட்டமைப்பு " - பஞ்சாயத்து அலுவலகம் , 

கோமங்கலம்புதூர் . 


5 /2011 


6 / 2011 


" பொது நலன் மற்றும் சுற்றுச் சூழல் பாதுகாப்புச் சங்கம் " - 9/8 , போடிபட்டி , உடுமலை ( வ ) . 
" மாரியம்மன் சேவா சங்கம் " - 83 , நல்லம்மன்பேட்டை வீதி , தாராபுரம் . 
" பாண்டியன் நகர் கைத்தறி குழுமம் " - 5/ 156 , பிச்சம்பாளையம்புதூர் , திருப்பூர் - 3 . 


7 / 2011 


8 /2011 


" பல்லடம் அண்ணா வணிக வளாக வியாபாரிகள் நல சங்கம் " - 8 , அண்ணா வணிக வளாகம் , 

N . G . R . ரோடு , பல்லடம் . 


9/ 2011 


" சேவூர் டெம்போ & டூரிஸ்ட் வேன் உரிமையாளர்கள் & ஓட்டுநர்கள் சங்கம் " - 53/9 , குவார்ட்டர்ஸ் 

வீதி , கோபி ரோடு , சேவூர் . 
" இருசக்கர வாகன பழுது பார்ப்போர் நலச்சங்கம் - தாராபுரம் " - 80 , பொள்ளாச்சி ரோடு , தாராபுரம் . 


10 / 2011 


12/ 2011 


"உடுமலை தாலூக்கா மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் நலச் சங்கம் " - 24/ 1 ஸ்ரீ திருமுருகன் 

இன்டஸ்ட்ரீஸ் , தாராபுரம் ரோடு , உடுமைலைப்பேட்டை . 


13 /2011 


14/2011 


" வளரும் இளைஞர்கள் கலை வளர்ப்பு சங்கம் " - 171 , மங்கலம் ரோடு , திருப்பூர் - 4 . 
" கொங்கு வேளாளக் கவுண்டர்கள் சங்கம் " - 4/ 387 , தாயம்பாளையம் , முதியாநெரிச்சல் , 

கண்டியன் கோவில் , திருப்பூர் . 
" கொங்கு தேவேந்திர குலத்தார் சமூக சங்கம் " - 1/74 , குளத்துப்புதூர் , ஆண்டிப்பாளையம் , 

திருப்பூர் . 


15/ 2011 


16/2011 


17/2011 


" நம்பிக்கை - நமது அமைப்பு " - 123 , 3 - வது வீதி , பெரியார் காலனி , திருப்பூர் - 2 . 
" சாதிக் நகர் , யூ . கே .சி நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் " - 23A , யு . கே .சி நகர் , பொள்ளாச்சி 

ரோடு , உடுமலைப்பேட்டை . 
" Rehabilitation and Environmental Develops " - 1/284 , குட்டியா தோட்டம் , நல்லூர்பாளையம் , 

கணபதிபாளையம் , திருப்பூர் - 5 . 
" மின் கம்பி பணியாளர் நல சங்கம் " - 6 - 1- 155 , கடத்தூர் ரோடு , கணியூர் . 


18 /2011 ) 


19/ 2011 


40 


21/2011 


" ஸ்ரீ கணபதி தோட்டக்கலை பயிர் துல்லிய பண்ணை திட்ட விவசாயிகள் நலச் சங்கம் " - 

பள்ளியங்காடு , சின்னியம்பாளையம் , குன்னத்தூர் . 
" Tirupur District Rifle Shooting Association " - 7/ 280A , குருவாயூரப்பன் நகர் , பூலுவபட்டி , 

திருப்பூர் - 2 . 


22 / 2011 


42 


23/2011 


| 


" மகாலட்சுமி நகர் குடியிருப்போர் நல சங்கம் , " கோவில் வழி " - 76 , மகாலட்சுமி நகர் , பூங்கா 

நகர் சாலை , கோயில்வழி , திருப்பூர் . 


25 / 2011 


" கணக்கம்பாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - கணக்கம்பாளையம் ஊராட்சி 

அலுவலகம் , கணக்கம்பாளையம் , திருப்பூர் - 6 . 


26/ 2011 


" நெருப்பெரிச்சல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - நெருப்பெரிச்சல் ஊராட்சி அலுவலகம் , 

நெருப்பெரிச்சல் , திருப்பூர் . 


45 


27/2011 


27/ 2011 


" வெள்ளகோவில் வீடியோ போட்டோ கிராபர் நல சங்கம் " - கோல்டன் ஸ்டூடியோ , 12 , முத்தூர் 

ரோடு , வெள்ளகோவில் . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


29/ 2011 


"தமிழ்நாடு பாக்கு மட்டை தட்டுகள் தயாரிப்பாளர்கள் சங்கம் " - கதிர் காம்ப்ளக்ஸ் 2 - வது 

தளம் , ராமலிங்கன் நகர் , உடுமலை . 


32/2011 


" தாராபுரம் வட்ட டெம்போ ஓட்டுனர்கள் மற்றும் e உரிமையாளர்கள் நலச் சங்கம் " - 143 , 

பொள்ளாச்சி ரோடு , தாராபுரம் . 
"உடுமலைப்பேட்டை நகர பெண்கள் அழகு கலை / உரிமையாளர்கள் நலச் சங்கம் " - 108 , 

U .K .P . காம்ப்ளக்ஸ் , வெங்கட கிருஷ்ணா ரோடு , உடுமலைப்பேட்டை . 


34/2011 


35 / 2011 


" மக்கள் பாதுகாப்பு முன்னேற்ற சங்கம் " - 51 , கொங்கு மெயின் ரோடு , ரங்கநாதபுரம் , 2 - வது 

வீதி , திருப்பூர் - 7 . 
" பல்லடம் இரண்டு சக்கர வாகன ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள் நலச் சங்கம் " - 33 , N . G .R . 

ரோடு , பல்லடம் . 


41/2011 


42/ 2011 


" பச்சாபாளையம் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - பல்நோக்கு மையம் , ஓலப்பாளையம் , 

பச்சாபாளையம் , காங்கயம் ( வ ) . 


43 / 2011 


" வள்ளியரச்சல் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - கணபதிபாளையம் , வள்ளியரச்சல் , 

காங்கயம் ( வ ) . 


45/ 2011 


" மணக்கடவு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - பல்நோக்கு மையம் , மணக்கடவு , தாராபுரம் 

( வ ) . 


46/ 2011 


" அலகுமலை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - PLF கட்டிடம் , அலகுமலை , பொங்கலூர் . 


47 / 2011 


"கணபதிபாளையம் , ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு " - PLF கட்டிடம் , பல்லடம் . 


51/ 2011 


" பாலு இன்னோவேஷன் வீட்டு உரிமையாளர் நல சங்கம் " - பாலு இன்னோவேஷன் , 

அங்கேரிபாளையம் , திருப்பூர் . 


திருப்பூர் , 
2017 , ஆகஸ்ட் 


18 . 


த . சுவாமிநாதன் , 
மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ), 

(உ .ப.து . த.நிலை ) 


1 


42008 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3) - ன் கீழான அறிவிக்கை . 

(ந . க . எண் 476 / ஆ 4/2016 ) 
4 /2008 தென்னம்பாளையம் செல்வபுரம் குடியிருப்போர் நலச் சங்கம் , 8 , செல்வபுரம் , தென்னம்பாளையம் , 

திருப்பூர் - 4 . 
5 / 2008 மடத்துக்குளம் வட்டார உள்ளாட்சி கடை வியாபாரிகள் நலச் சங்கம் , 32 , மடத்துகுளம் பேருந்து 

நிலையம் , மடத்துகுளம் . 
6/ 2008 ஓ கே ஸ்போர்ட்ஸ் & ரெக்ரியேஷன் கிளப் , 8/1023 , மும்மூர்த்தி நகர் , டீச்சர்ஸ் காலனி, 

திருப்பூர் - 2 . 
8 / 2008 ஆர்டிசன்ஸ் அசோசியேசன் ஆப் சௌத் இந்தியா , 7 - வது குறுக்கு மேற்கு வீதி , கோல்டன் நகர் , 

மண்ண ரை , திருப்பூர் - 7 . 
10 / 2008 வேலன் ரெக்ரியேஷன் கிளப் , 4/ 121 , கருவேலன் தோட்டம் , வி . கள்ளிப்பாளையம் , பல்லடம் . 
12/ 2008 அஞ்சனா ஒல்டு ஏஜ் கௌ ஹோம் , 461 , டி. எஸ் . ஆர் . லே - அவுட் , கொங்கு மெயின் ரோடு , 

திருப்பூர் - 7 . 
14/ 2008 திருப்பூர் தாட்கோ நிட்வேர் எக்ஸ்போட்ஸ் அசோசியேஷன் , நிர்வாகப்பிரிவு கட்டிடம் , தாட்கோ, 

முதலிபாளையம் , திருப்பூர் - 6 . 
17 / 2008 உழவர் சந்தை காய்கறி உற்பத்தியாளர்கள் சங்கம் , 7 /2 , உழவர் சந்தை ரோடு , பிள்ளையார் 

கோவில் வீதி , பிச்சம்பாளையம் , திருப்பூர் - 2 . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 

(2 ) 


22 /2008 


25/ 2008 


27/ 2008 


28 / 2008 


31/ 2008 


32/2008 


36 / 2008 


40/2008 


41/ 2008 


44/2008 


45 / 2008 


46/ 2008 


47/2008 


தளபதி ஸ்டாலின் கைத்தறி நெசவாளர் சங்கம் , 473 , சத்யா காலனி , திருப்பூர் - 7 
திருப்பூர் ஓம்சக்தி நிதி நிறுவனம் , டெப்பாசிட்தாரர்கள் சங்கம் , 37 , அரண்மனைபுதூர் , 2 - வது 

வீதி , திருப்பூர் - 2 . 
சமையல் எரிவாயு உபயோகிப்போர் உரிமைகள் பாதுகாப்பு சங்கம் , 35 , 24 , எஸ் . வி . காலனி, 

2 - வது வீதி , திருப்பூர் . 
அருள்மிகு சின்ன மாரியம்மன் கோவில் சேவா சங்கம் , தேவேந்திரர் வீதி , கனியூர் . 
அருள்மிகு மலையாள பகவதி அம்மன் கோவில் பரம்பரை வழிபாட்டு குழு , 40 , செந்தோட்டம் , 

சேடர்பாளையம் , நாரணாபுரம் , பல்லடம் . 
திருப்பூர் செக்கிங் சென்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் , 8/1709 , பொன்மலர் வீதி , பாண்டியன் நகர் , 

திருப்பூர் - 2 . 
திருப்பூர் இன்பர்மேஷன் டெக்னாலஜி அசோசியேஷன் , 15 , நேரு வீதி , திருப்பூர் - 1 . 
மயிலாடும்பாறை வில்லேஜ் பாரஸ்ட் கவுண்சில் , தேவனூர்புதூர் , உடுமலை . 
கோவை மாவட்ட இடைநிலை ஆசிரியர் பணி நாடுநர் நலச்சங்கம் , 3/103 , வேலாயுதகவுண்டன்புதூர் , 

அம்மாபட்டி . 
பெற்றோர் ஆசிரியர் சங்கம் , ரோட்டரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் , 1 , ராயபுரம் மெயின் வீதி , 

திருப்பூர் - 1 . 
சோனா ரெக்ரியேஷன் கிளப் , பாப்பான் தோட்டம் , பூலுவபட்டி திருப்பூர் - 2 . 
உதவும் உள்ளங்கள் சங்கம் , 10/51, எஸ் .வி காலனி 1வது தெரு , டவர்லைன் மெயின் ரோடு , 

திருப்பூர் - 2 . 
செல்வபுரம் வில்லேஜ் பாரஸ்ட் கவுன்சில் , செல்வபுரம் , கல்லாபுரம் உடுமலை . 
அலைகள் பிலிம் சொசைட்டி , 56/1 , பாபுகான் வீதி உடுமலைபேட்டை . 
உலக மக்கள் சமாதான பேரியக்கம் , 36 - பி . கே . ஆர் காலனி 3 - வது வீதி , தாராபுரம் ரோடு , 

திருப்பூர் - 4 . 
சலவை தொழிலாளர் சமுதாய முன்னேற்ற சங்கம் , 12/ 28 , குப்புசாமிபுரம் 4 - வது வீதி 

திருப்பூர் - 4 . 
பாரதி நகர் குடியிருப்போர் நல சங்கம் , பாரதி நகர் , சந்திராபுரம் கிழக்கு , திருப்பூர் . 
எஸ். எம் . எஸ் ரெக்ரியேஷன் கிளப் , 365 , ராஜமாதா நகர் , கோல்டன் நகர் , திருப்பூர் . 
வெண்புறா மகளிர் சுய உதவிக்குழு , அமராவதி நகர் , ஆண்டிகவுண்டன்பாளையம் , உடுமலை . 
இளம்தளிர் மகளிர் சுய உதவிக்குழு , பாலமங்கலம் , அமராவதி நகர் உடுமலை . 
கூல் ஒர்ல்டு ரெக்ரியேஷன் கிளப் , 96/4 , கே . ஆர்.ஆர் லேஅவுட் கருவம்பாளையம் , திருப்பூர் - 4 . 
பாரதி விலாஸ் சமூக சேவா சங்கம் , 4/ 345 , பாப்பா நகர் , பிச்சம்பாளையம் திருப்பூர் - 2 . 
நியூ திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே - டு - அசோசியேஷன் , 10 , ராஜீவ் நகர் , 5 - வது வீதி 

சாமுண்டிபுரம் தெற்கு , திருப்பூர் - 3 . 
ஆக்கம் நல அமைப்பு , 22 , பழைய ராமகிருஷ்ணாபுரம் திருப்பூர் - 7 . 
சொர்கம் ரெக்ரியேஷன் கிளப் 89 , ஊத்துகுளி மெயின் ரோடு , திருப்பூர் - 4 . 
தென்னைமர விவசாயிகள் நல சங்கம் , 88 , மைவாடி , உடுமலைபேட்டை . 
திருப்பூர் காஜா பட்டன் உரிமையாளர்கள் சங்கம் , 6 , அரண்மனைபுதூர் 4 - வது வீதி தெற்கு , 

திருப்பூர் - 4 . 
வசந்தம் மகளிர் சுய உதவிக்குழு , கிழுவங்காட்டுர் , ஆண்டியகவுண்டனூர் . 


48/2008 


49/2008 


50/ 2008 


52/ 2008 
54/2008 
55 /2008 


56/ 2008 


57/ 2008 


62/ 2008 
64/ 2008 


66 /2008 


67/ 2008 


71/2008 


72 /2008 


73 /2008 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


37 


( 2 ) 
75/2008 


76 /2008 


78 / 2008 


79/ 2008 
82/ 2008 


83 /2008 


87 / 2008 


88/ 2008 


89/2008 


90 / 2008 


91/ 2008 


96/ 2008 


100/ 2008 


திருப்பூர் வடக்குப்பகுதி செக்கண்டஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் , 22 , நெசவாளர் காலனி 2 - வது 

வீதி , பி . என் . ரோடு , திருப்பூர் - 2 . 
மதரசயே மஸ்ஜிதுல் ஹிதா சுன்னத் ஜமாத் பரிபாலன சபை , 1/485 , அறிவொளி நகர் நாரணாபுரம் , 

பல்லடம் . 
AATCC கொங்கு செக்ஷன் , 201 , தெய்வம் டவர் , மங்கலம் ரோடு , திருப்பூர் - 4 . 
திருப்பூர் தனலட்சுமி ரெக்ரியேஷன் கிளப் , 22 , லட்சுமி நகர் , முருகப்பா லே அவுட் , திருப்பூர் - 1 . 
எஸ் . கே .பி ரெக்ரியேஷன் கிளப் , 37B - மெயின் ரோடு , கிருஷ்ணாபுரம் . 
காரத்தொழுவு அமராவதி பழை ஆயக்கட்டு ராஜவாய்கால் பாசன விவசாயிகள் சங்கம் , 

751 , நாட்டுக்கல்பாளையம் ரோடு , காரத்தொழுவு . 
வேலராசி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , குட்டை தோட்டம் , காளியப்பகவுண்டன்புதூர் 

நாதகவுண்டம்பாளையம் . 
24மனை தெலுங்கு செட்டியார்கள் சமூக நல சங்கம் (வடக்கு ), 202/1B , குட்டிவண்ணான் 1 - வது 

வீதி , காந்தி நகர் , திருப்பூர் - 3 . 
திருப்பூர் ஹேண்ட்லூம் கிளஸ்டர் கன்சோரியம் , 10 , கே . ஆர். ஆர் லேஅவுட் , மங்கலம் ரோடு , 

திருப்பூர் - 4 . 
எஸ் . ஆர் நகர் மக்கள் பாதுகாப்பு சங்கம் , 53 , எஸ் . ஆர் நகர் தெற்கு விவேகானந்தர் மெயின் 

ரோடு , ஆண்டிபாளையம் , திருப்பூர் . 
பொதிகை துல்லிய வேளாண்மை குழு , 3/ 167 , கழுவேரிபாளையம் , நாதகவுண்டம்பாளையம் . 
காரத்தொழுவு ஓம்சக்தி மகளிர் சுய உதவிக்குழு , 756 , N .K .P ரோடு , காரத்தொழுவு . 
மானுப்பட்டி அங்காளம்மன் மகளிர் சுய உதவிக்குழு , 9/6 , செக்போஸ்ட் , மானுப்பட்டி . 
மானுப்பட்டி காளியம்மன் மகளிர் சுய உதவிக்குழு , 6/ 368 , வேலப்பன்நாயக்கன்புதூர் , மானுப்பட்டி . 
கருப்பராயன் மகளிர் சுய உதவிக்குழு , 6/322 , இந்திரா நகர் , மானுப்பட்டி . 
பொன்மலர் கல் உடைப்போர் பொதுநல சங்கம் , 6/1, கிழுவங்காட்டூர் , இளையமுத்தூர் . 
வெண்சுடர் மகளிர் சுயஉதவிக்குழு , 464 , திருவள்ளுவர் வீதி , காரத்தொழுவு . 
குங்குமம் உழைக்கும் மகளிர் சங்கம் , 15 /13 , மார்க்கெட் பகுதி , அமராவதி நகர் . 
நந்தவனம் விவசாயிகள் சங்கம் , 2 /78 , பெரிய கோட்டை . 
திருப்பூர் கிழக்கு மாநகர சலவையாளர் சங்கம் , சிவசக்தி நகர் , நல்லூர் . 
ஆத்துப்பாளையம் போயர் நல்வாழ்வு சங்கம் , 3/ 493, அண்ணா நகர் , ஆத்துப்பாளையம் , திருப்பூர் - 3. 
பசுமை துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , பாப்பான் தோட்டம் , பணத்தம்பட்டி , மெட்ராத்தி . 
ஸ்ரீ கணபதி டூரிஸ்ட் கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் , பழனி ரோடு , 

உடுமலைப்பேட்டை . 
கொங்கல் நகரம் துல்லிய பண்ணை சங்கம் , 3/278 , பூத்தோட்டம் , கொங்கல் நகரம் . 
ஏர்உழவன் துல்லிய வேளாண்மை விவசாயிகள் சங்கம் , ஜல்லிப்பட்டி . 
உதயம் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , மணியகாரர் தோட்டம் , ஜோத்தம்பட்டி . 
கௌதம் நகர் வீடு மற்றும் மனை உரிமையாளர்கள் சங்கம் , 12 , கௌதம் நகர் மெயின் ரோடு , 

காங்கயம் ரோடு , திருப்பூர் . 
தீபம் துல்லிய வேளாண்மை பண்ணை சங்கம் , கொரை தோட்டம் , பெத்தாம்பாளையம் , 

கணபதிபாளையம் . 


101/2008 


102 / 2008 


103/ 2008 


106/ 2008 


109/ 2008 


113 / 2008 


115 / 2008 
118 /2008 
119/2008 


பசுமை 


ண 


124/ 2008 


126/ 2008 


127 /2008 


128 / 2008 
129/2008 


130 / 2008 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


131/ 2008 


132/ 2008 


133/ 2008 


134 / 2008 


136 / 2008 


137/ 2008 


138/2008 
139/ 2008 


140 / 2008 


143/2008 
144/ 2008 


148 / 2008 


149/ 2008 


150 /2008 


155 / 2008 


அனுப்பட்டி துல்லிய பண்ணை விவசாயிகள் நலச்சங்கம் , மேற்கு தோட்டம் , அணைப்பட்டி . 
விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர் சங்கம் , 28A , பின்னி காம்பவுண்ட் 

1 - வது வீதி , திருப்பூர் - 1 . 
பல்லடம் பழைய இரும்பு வியாபாரிகள் சங்கம் , 90A , பள்ளிவாசல் வீதி , மங்கலம் ரோடு , பல்லடம் . 
திருப்பூர் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , பாறை தோட்டம் , கோவில் வழி , திருப்பூர் . 
அகல் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , எஸ் . பி . வடுகபாளையம் , செஞ்சேரிபுத்தூர் . 
மைவாடி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , மைவாடி . 
ஸ்ரீலட்சுமி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , அனுப்பட்டி , அம்மாபட்டி . 
அம்மன் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , மேற்கு தோட்டம் , சங்கம்பாளையம் , கோமங்கலம் . 
விநாயகா துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , மேற்கு தோட்டம் , சங்கம்பாளையம் , கோமங்கலம் . 
பாரதி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , 2/6 , குருவப்பநாயக்கனூர் , மானுப்பட்டி . 
களஞ்சியம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் , வடக்குத்தோட்டம் , வேலம்பட்டி . 
திருப்பூர் பஞ்சாபி சபா , 11 , துரைசாமிபுரம் , லட்சுமி நகர் மெயின் ரோடு , திருப்பூர் . 
திருப்பூர் மாவட்ட பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன் , 10 / 492 , அவினாசி மெயின் ரோடு , 

திருப்பூர் . 
திருப்பூர் மாவட்ட சிறு குறு வியாபாரிகள் சங்கம் , 8 /179 , அம்மன் நகர் , பூலுவபட்டி , திருப்பூர் - 2 . 
பெரும்பிடுகு முத்திரைய இளைஞர் நலச்சங்கம் , முத்திரையர் வணிக வளாகம் , கணியூர் . 
கணியூர் லோக்கல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர் போக்குவரத்து ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கம் , 

5 /14B - LMW , யூனிட் || எதிரில் கணியூர் . 
கே . ஜி . லோட்டஸ் பார்க் குடியிருப்போர் நலச்சங்கம் , 57 , கே . ஜி லோட்டஸ் பார்க் விஜயாபுரம் , 

நல்லூர் . 
ஸ்ரீ கணபதி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , 2/19 , ஆத்துகிணத்துப்பட்டி . 
ப்ரைம் ரூரல் எம்பவரிங் & சர்வீஸ் சொசைட்டி , 4/153 , தலி ரோடு , உடுமலைப்பேட்டை . 
மார்கெட் இளைஞர் அணி , C - பிளாக் , 15 , காமராஜ் ரோடு , திருப்பூர் - 4 . 
ஸ்மால் இன்டஸ்ட்ரீஸ் பட்டன் ஜிப் அக்ஸசரீஸ் லேப் அசோசியேஷன் , 36 , முல்லை வீதி , லட்சுமி 

நகர் , திருப்பூர் - 2 . 
உடுமலை தாலுக்கா கரூர் மணல் கல் மண் லாரி உரிமையாளர்கள் சங்கம் , 211 , எளையமுத்தூர் , 

உடுமலைபேட்டை . 
வெஸ்டர்ன் கேட்ஸ் ட்ரிபிள் வெல்பேர் அசோசியேஷன் , 7/43 , ராமர் கோயில் வீதி , சின்னவாளவாடி . 
கற்பகவிருட்சம் காயர் தொழில்புரிவோர் சங்கம் , கொசவம்பாளையம் . 
ஜெமினி ரெக்ரியேஷன் கிளப் , 28 /103 , அன்னபூர்ணா லே அவுட் கொங்கு மெயின் ரோடு , 

திருப்பூர் - 7 . 
திருப்பூர் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் , 36 , புளியமரத்தோட்டம் , 

கருவம்பாளையம் , திருப்பூர் . 
உடுமலைபேட்டை தச்சுத் தொழிலாளர் சமூக நல சங்கம் , 3/ 252 , எச் - 16 , ரங்கநாதர் லேஅவுட் , 

எஸ் . வி .புரம் , உடுமலைபேட்டை . 


157 / 2008 


161/2008 


162/ 2008 
164/2008 
165/2008 


166 / 2008 


167 / 2008 


169/2008 


170/ 2008 


171 / 2008 


172/ 2008 


174/2008 


175 / 2008 


திருப்பூர் க்ரில் ஒர்க்ஷாப் உரிமையாளர்கள் சங்கம் , 43 , நடராஜா தியேட்டர் ரோடு , 

திருப்பூர் - 4 . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2 ) 


176/ 2008 


177/ 2008 


179/ 2008 


181/ 2008 


182/ 2008 


185/ 2008 


186 / 2008 


187 / 2008 


197 / 2008 


198/ 2008 


202/ 2008 


நடவு சமூக நல சங்கம் , 83 , ராயபுரம் மெயின் ரோடு , திருப்பூர் - 1 . 
நியூ திருப்பூர் ஹெவி வெய்கில் டிரைவர்ஸ் ஹெல்த் வெல்பர் சொசைட்டி , 40/2 , ஜெய் நகர் 

2 - வீதி , திருப்பூர் . 
திருப்பூர் குட் மீடியா டிவி ஆப்பரேட்டர்கள் நலச் சங்கம் , 15 , குப்புசாமிபுரம் , 1 - வது வீதி , 

திருப்பூர் - 4 . 
ஸ்ரீ காமாட்சியம்மன் 24 மனை தெலுங்கு செட்டியார் நலச் சங்கம் , 21 , இளங்கோ நகர் 1 - வது 

வீதி , டி . என் . கே . புரம் , திருப்பூர் - 2 . 
திருப்பூர் ரெப்ரிஜிரேட்டர் & ஏர் கண்டிஷனர்ஸ் டீலர்ஸ் & டெக்னீஷியன்ஸ் அசோசியேஷன் , 

19/8 , பங்களா வீதி மெயின் ரோடு , திருப்பூர் - 2 . 
ஸ்ருஷ்டி ரெஹபெலிடேஷன் இன்பர்மேஷன் சர்வீஸஸ் பார் ஹேண்டிகேப்டு , 27B , ராமையா காலனி 

மேற்கு , திருப்பூர் - 1 . 
திருப்பூர் நிலா ஸ்போர்ட்ஸ் & ரெக்ரியேஷன் கிளப் , 15 , லட்சுமி தோட்டம் , குளத்துப்புதூர் , 

செல்லாண்டிபாளையம் . 
தையல் மிஷன் உதிரி பாகங்கள் வியாபாரிகள் சங்கம் , 32 , துரைசாமிபுரம் , திருப்பூர் - 2 . 
இராவணாபுரம் || வடிமுகப்பகுதி விவசாயிகள் சங்கம் , 1/ 72 , இராவணாபுரம் , உடுமலைபேட்டை 
உடுமலை தாலுக்கா பில்டிங் மெட்டீரியல்ஸ் லாரி உரிமையாளர்கள் சங்கம் , 141C , ஏ . செல்வபுரம் , 

சிவசக்தி காலனி உடுமலைப்பேட்டை . 
விராட் விஷ்வபிரம்ம விஷ்வகர்ம தச்சு மற்றும் கைவினை தொழிலாளர் நல சங்கம் , 22/60 , 

கஸ்தூரிபாய் வீதி , உடுமலைபேட்டை . 
திருப்பூர் சார்மிங் சிட்டி ரெக்ரியேஷன் கிளப் , 18/1 , எஸ் . ஆர் . நகர் தெற்கு , ஆண்டிபாளையம் . 
கேத்தனூர் பஞ்சாயத்து லெவல் பெடரேஷன் , 2 ,249 , உடுமலை மெயின் ரோடு , மந்திரிபாளையம் . 
திருப்பூர் டெக்ஸ்டைல் ப்ரிண்டிங் மெட்டீரியல் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் , 105A , SS காம்பளக்ஸ் , 

1 - வது வீதி , வளையங்காடு மெயின் ரோடு , திருப்பூர் . 
காமராஜர் காலனி குடியிருப்போர் நலச் சங்கம் , 3/138A , காமராஜர் காலனி , பல்லடம் . 
நல்லூர் கொங்கு ஸ்போர்ட்ஸ் & ரெக்ரியேஷன் கிளப் , 159 , மணியகாரம்பாளையம் , திருப்பூர் - 6 . 
முல்லை நகர் ரெசிடண்ட்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் , 184 , E .B . காலனி கிழக்கு , 

திருப்பூர் - 3 . 
திருப்பூர் டைமண்ட் ஸ்டார் ரெக்ரியேஷன் கிளப் , 63 , அத்திமரத்தோட்டம் , குப்பாண்டாம்பாளையம் , 

திருப்பூர் . 
விவேகானந்தா க்ரீன் வில்லேஜ் சென்டர் , 1/43 , செல்லப்பம்பபாளையம் . 
செயற்கை செரிவூட்டல் திட்ட விவசாய பயனாளிகள் சங்கம் , 6/ 17 , பேங்க் கவுண்டர் தோட்டம் , 

மானுப்பட்டி . 
திருப்பூர் டிஸ்ட்ரிக் HIV உள்ளோர் நலச் சங்கம் , 1 / 305 , கணபதி நகர் , 1வது வீதி , 

பி . என் . ரோடு , திருப்பூர் - 2 . 
யுனைடெட் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்ஸ் சங்கம் , 183 , யுனிவர்சல் தியேட்டர் ரோடு , திருப்பூர் . 
திருப்பூர் தயா ஸ்போர்ட்ஸ் ரெக்ரியேஷன் கிளப் , 132 , பி . என் . ரோடு , திருப்பூர் - 2 . 
பூமலூர் நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , 1 - 476 , செட்டிகாடு தோட்டம் , பூமலூர் . 


206/ 2008 


208/ 2008 


209 /2008 


210/2008 
218 /2008 
219/2008 


224/ 2008 


226 / 2008 


228/ 2008 


232 / 2008 


236 / 2008 


237 / 2008 


238 / 2008 


திருப்பூர் , 
2017 ஆகஸ்ட் 18 . 


த . சுவாமிநாதன் , 
மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ), 

( உ . ப . து . த .நிலை) . 


10 


1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140(1)- ன் கீழான அறிவிக்கை 


ஜி . கே . 212 , டாக்டர் பி . எஸ் . சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் 

கூட்டுறவு பண்டகசாலை 

(ந .க . எண் 2976/2013 கலைத்தல் ) 
ஜி . கே . 212 , டாக்டர் பி .எஸ் . சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை 
லிட் , 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140(1) - ன் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் 
ஜி . கே . 212 , டாக்டர் பி . எஸ் . சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை லிட் , 
பதிவு எண் , ரத்து செய்யப்பட்டு அதன் அலுவல்கள் இறுதியாக முடிவு கட்டப்படுகிறது . 

இவ்வறிவிப்பு 12 - 10 - 2015 அன்று நடைமுறைக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2015 அக்டோபர் 12 . 


ஜி . மனோகரன் , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் , 

( முழு கூடுதல் பொறுப்பு ). 


காஞ்சிபுரம் , 
2017 செப்டம்பர் 14 . 


ஆர் . வேணு , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


